APRIL/MAY 2025 


CTA54/BTA54 — இலக்கியத்‌ திறனாய்வு 


Time : Three hours ட்‌ Maximum : 75 marks 
பகுதி அ (10% 2 = 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(திறனாய்வு விளக்கம்‌ தருக. 
2,” இலக்கியத்‌ திறனாய்வின்‌ இரு வகைகளைக்‌ கூறுக. 
3.  இலக்கியமாவது யாது? 


4. காதலையும்‌, வீரத்தையும்‌ முன்னிறுத்திய இலக்கியம்‌ 
எது? 


5. இலக்கிய வடிவங்கள்‌ பலவற்றுள்‌ காலத்தில்‌ முந்தியது 
எது? 


6. கவிதையின்‌ உயிராகக்‌ கருதப்படுவது யாது? 

7... புதினத்திற்குப்‌ பொருளாக அமைவது யாது? 

8. சிறுகதை - விளக்கம்‌ தருக. 

9. நாடகம்‌ - பொருள்‌ விளக்கம்‌ தருக. 

10. புதுக்கவிதையின்‌ தந்தை என்றழைக்கப்படுபவர்‌ 
யார்‌ 


4881 


11. 


12. 


18. 


14. 


15. 


பகுதி ஆ--% 5- 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ 


. திறனாய்வு அணுகுமுறைகளை விளக்குக. 
(அல்லது) 
திறனாய்வின்‌ பணி குறித்து எழுதுக. 


இலக்கியத்தின்‌ சிறப்புகள்‌ பற்றி எழுதுக. 
(அல்லது) 


அகப்பொருள்‌ உள்ளடக்கம்‌ குறித்து விளக்குக. 


கவிதையின்‌ கூறுகள்‌ குறித்து எழுதுக. 
(அல்லது) 


யாப்பும்‌ கவிதைப்பண்பும்‌ பற்றி விளக்குக. 


கதைக்கோப்பு அமையும்‌ முறையினை எழுதுக. 
(அல்லது) 
சிறுகதை பாத்திரப்படைப்பின்‌ நுட்பம்‌ பற்றி 
விளக்குக. 
நாடகக்‌ கூறுகள்‌ குறித்து எழுதுக. 
(அல்லது) 


புதுக்கவிதைப்‌ புரிதலுக்குப்‌ படிமம்‌ உதவும்‌ 
பாங்கினை விளக்குக. 


2 4881 


16. 


LTS 


18. 


19. 


20. 


பகுதி இ-- (3 % 10 ௫ 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விரிவான 
விடை எழுதுக. 


திறனாய்வும்‌ திறனாய்வாளனும்‌ குறித்து கட்டுரைக்க. 


இலக்கியங்களை மதிப்பிடுவது எங்ஙனம்‌ - விளக்கி 
எழுதுக. 


கவிதையின்‌ இருபெரும்‌ பிரிவுகளைக்‌ கட்டுரைக்க. 
இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ புதினங்கள்‌ பற்றி விவரிக்க. 


நாடகமேடை நெறி பற்றி விவரிக்க. 


3 4881 


